சோமோ எனும்‌ முயல்‌ 


ஒரு முயல்‌ ஞானம்‌ அடைந்த கதை 
ஜெரால்டு மேக்‌ டெர்மோட்‌ 


தமிழில்‌ கிருஷ்ணன்‌ 





ஆப்பிரிக்கா தந்திர கதைகளில்‌ சோமோ எனும்‌ முயல்‌ பாத்திரம்‌ 
பிரபலமான ஒன்றாகும்‌. குறும்பும்‌, தந்திரமும்‌ நிறைந்த 
இக்கதைகள்‌ பொழுது போக்கிற்காக மட்டுமல்லாமல்‌ அறம்‌ 
கூறும்‌ கதைகளாகவும்‌ இருக்கின்றன. இவை பெரும்பாலும்‌ 
ஆப்பிரிக்க மக்களின்‌ வாய்மொழி கதைகளாகவே இருந்து 
வருகின்றன. 


இந்த ஆப்பிரிக்கா முயல்‌ கதைகளுக்கும்‌ இன்று இருக்கும்‌ நிஜ 
முயல்‌ பிராணிகளுக்கும்‌ நிறைய ஒற்றுமை உள்ளன. சோமோ 
முயல்‌ கதைகள்‌ நைஜீரியா நாட்டுடையதாக இருந்தாலும்‌ பல 
கடல்களுக்கு அப்பாலும்‌ வேறு ஒரு நாட்டில்‌ இருக்கும்‌ 
முயல்களுக்கும்‌ இந்த கதைகள்‌ பொருந்தும்‌. 


பல தந்திர கதைகளில்‌ வரும்‌ கதாபாத்திரங்களை போலவே 
சோமோ சிறியதாகவே இருந்தாலும்‌ தன்‌ விவேகத்தினால்‌ 
தன்னுடன்‌ பெரியதாக இருக்கும்‌ எதிரிகளையும்‌ வெல்கிறது. 
ஆப்ரிக்க நாட்டில்‌ சோமோவுடன்‌ சேர்ந்து தேள்‌, ஆமை போன்ற 
பிராணிகளின்‌ நகைச்சுவை கலந்த அறிவு கதைகளும்‌ நிறையவே 
இருக்கின்றன. 


சோமோ! 

சோமோ எனும்‌ முயல்‌, அவன்‌ 
பெரிய உருவம்‌ 
உடையவனும்‌ இல்லை 
சக்திமானும்‌ இல்லை 


ஆனால்‌ சாதுரிய மிக்கவன்‌. 











“சோமோ அது அவ்வளவு எளிது அல்ல. 


யாரிடமும்‌ நீ ஞானத்தை பெறமுடியாது 
அதை நீ உன்‌ உழைப்பால்‌ சம்பாதிக்க 


வேண்டும்‌ என்றார்‌ கடவுள்‌. 

















்‌ ச்‌ ன்‌ ம்‌ 
| - இக; அணு ப ர்‌ ழ்‌ 
்‌ 


டூ ஸி 2. ! 1-4 


“அதை எப்படி சம்பாதிப்பது?” என்றான்‌ சோமோ. 


“மூன்று எளிதில்‌ கிடைக்க முடியாத பொருட்களை 
நீ எனக்கு கொண்டு வர வேண்டும்‌. முதலில்‌ 
கடலில்‌ உள்ள பெரிய மீனின்‌ செதில்‌ கொண்டு வர 
வேண்டும்‌. இரண்டாவதாக காட்டு மாட்டின்‌ 
பாலை கொண்டு வர வேண்டும்‌. மூன்றாவதாக 
சிறுத்தையின்‌ ஒரு பல்லை கொண்டு வர 


வேண்டும்‌” என்று கடவுள்‌ கூறினார்‌. 


“நான்‌ முயற்சி செய்கிறேன்‌” என்று சோமோ 


கூறினான்‌. 















சோமோ கடலின்‌ விளிம்பிற்கு சென்றான்‌. 
அவனுடைய மேளத்தை வாசிக்க 
ஆரம்பித்தான்‌. 

அதன்‌ சத்தம்‌ கடலின்‌ ஆழத்திற்கே 
எட்டியது. 


ட்‌ ௬ னா நூ. 
எனி தின்‌ பக 


நீ ஒத்து 


| 1 ப 
[] [ஆக . 
ப்ரம்‌ அழுகின. ட்ப 
ல்‌ டு 
ப்பி ௧ 













தண்ணீரின்‌ மேல்‌ வந்தது. கடல்‌ மண்ணின்‌ 
மேல்‌ ஆடியது 

எவ்வளவு வேகமாக ,மேளத்தை சோமோ 
அடித்தானோ அவ்வளவு வேகமாய்‌ மீனும்‌ 
ஆடியது. 





மிக வேகமாக மீன்‌ ஆடியதில்‌ அதன்‌ 


துடுப்புகளிலுருந்த செதில்கள்‌ விழ 
தொடங்கின. 


விரைவில்‌ மீன்‌ மொட்டையாய்‌ 


நின்றது. 












டுபுக்கு.. என்று மீன்‌ கடலில்‌ குதித்து நீந்தி 
சென்றது. 





சோமோ அவ்வளவு மீன்‌ துடுப்பிலிருந்த 
செதில்களையும்‌ அள்ளி தன்‌ தொப்பியில்‌ 
போட்டு கொண்டு காட்டுக்குள்‌ 


விரைந்தான்‌. 











ட 








! 














ம 








“யாரடா அது என்னை ஏளனம்‌ செய்வது” 


என்று கத்தியது மாடு. 


க ரர்‌ 

















மலையின்‌ உச்சிக்கு செல்லும்‌ 
பாதைக்கு வந்தடைந்தான்‌ சோமோ 


சிறுத்தை வேட்டைக்கு வரும்‌ வழி 


அது] 

சோமோ தன்‌ தொப்பியை எடுத்து 
அதிலிருந்த மீன்‌ துடுப்பின்‌ 
செதிலை தூவி விட்டான்‌. 


மேளத்தை கவுத்தி 
மாட்டின்‌ பாலை அந்த 
பாதையில்‌ தெளித்து 


விட்டான்‌. 








மலை அடிவாரத்துக்கு வந்து ஒளிந்து 


கொண்டான்‌ சோமோ 



































] 
] 
| 
ரட்ட 
1] 
க 
] ்‌ 
|] 
்‌ ள்‌ 
ட ட்‌ ட 
பி] 
்‌ ்‌ 1. ரி 
்‌ வண 
ச வைகள்‌ ர 
8 
்‌ 
்‌ ்‌ 
பி 
ற 
பன ஜு 
௪ ௮ 
3 ட | 
து குண ஆர 
்‌ யுவி | 
| வ்‌ 
ய ப அ. 
அஜி 
டத்‌ 
ம்‌ அதி 
ட ்‌ த்‌ 
] 
_] 
ள்‌ ப்‌ ' 
்‌ பூ 
ந்‌ 
ஸ்‌ ண த்‌ 
வ்‌ டூ 
டு [எ 
ப] 
ப்‌ 
ட ்‌ ப | 
| ந 
்‌ ்‌ 
பி 
ி 
ட. [1 ட்‌ 
ட .. 
க்‌ ன்‌ 
ட டி 
3 
௮ தி 
ரா ஐ 
ந 
ப அ 
படை பம்படவை 
ண 
[1 உ௫ 
்‌்‌ ய்‌ 
ப்‌ 
ச . 
டை 
ட 
இ 
டி 
ட! 
டீ 
்‌ 
ப ப்‌ 
ட மல 
்‌.] 
ர உ. 
ட்‌ 
ன்‌ 
அ 
ரி 
1 
்‌ 
ட்‌ அ ன! 





மலையிலிருந்து குப்புற அடித்து கொண்டே விழுந்தது. 








சிறுத்தையின்‌ பல்லை அழகாக அப்படியே 
எடுத்து கொண்டு ஓடினான்‌ சோமோ. 





பெரிய மீனின்‌ செதில்‌, காட்டு மாட்டின்‌ பால்‌, 
சிறுத்தையின்‌ ஒரு பல்‌ என்று எல்லாத்தையும்‌ 
எடுத்து கொண்டு வானத்து கடவுளிடம்‌ 


சென்றான்‌ சோமோ. 








“உலகில்‌ வாழ்வதற்கு மூன்று குணம்‌ அவசியம்‌ ஆகும்‌. 
அது தைரியம்‌, பகுத்தறிவு, முன்னெச்சரிக்கை என்று 
கூறினார்‌ கடவுள்‌. 

“குட்டி முயலே! உனக்கு நிறைய தைரியமும்‌, 
கொஞ்சம்‌ அறிவும்‌ இருக்கிறது ஆனால்‌ 
முன்னெச்சரிக்கை கொஞ்சமும்‌ இல்லை' என்றார்‌ 
கடவுள்‌. 

இனி பெரிய மீன்‌, காட்டு மாடு, சிறுத்தை இவைகளை 


பார்த்தால்‌ நீ என்ன செய்ய வேண்டும்‌? 

















ட 














॥ 


